Kerala Gazette No. 34 dated 25th August, 2020 . 
PART I 


Section iii 


सत्यमेव जयते 


இ . 


CKEN 


கேரள அரசு 


சட்ட ( சட்டமியற்றல் - டி ) துறை 

அறிக்கை 


எண் 23963 / ச . இ . டி . 2/2017 சட்டம் . 


2018 பிப்ரவரி 12 
திருவனந்தபுரம் , 1193 மகரம் 24 

1940 சைத்ரம் 23 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் 
பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2018 ஏப்ரல் 
7 - ம் தேதி ஆளுநரின் அனுமதி கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . ஜி . ஹரீந்திரநாத் , 

சட்ட செயலாளர். 


2018 - ன் அவசரச்சட்டம் எண் 10 


2018 - ன் கேரள சாலை பாதுகாப்பு அதிகாரம குழும (திருத்த ) சட்டம் 

2007 - ன் கேரள சாலை பாதுகாப்பு குழும சட்டத்தை திருத்தம் செய்வதற்குரிய ஒரு 


சட்டம் . 


முகவுரை - 2007- ன் கேரள சாலை பாதுகாப்பு அதிகார குழும சட்டம் ( 2007- ன் 8 ) இதற்குப் 
பின்வரும் தேவைகளுக்காக திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதால் ; 

இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டில் பின்வருமாறு சட்டம் இயற்றப்படுகிறது. 


1. சுருக்கப்பெயரும் தொடக்கமும் .-- (1) இந்த சட்டம் 2018 - ன் கேரள சாலை பாதுகாப்பு 
அதிகார குழும (திருத்த ) சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

இது 2017 நவம்பர் 21 - ம் தேதி அமலுக்கு வந்ததாக கருதப்படவேண்டும் . 


G. 42 / 2018 /DTP / S - 24 . 


11 


2 


3. பிரிவு 9- ல் திருத்தம் . - 2007 - ன் கேரள சாலை பாதுகாப்பு அதிகார குழும சட்டத்தில் 
( 2007- ன் 8 ) (இதற்க பிறகு முதன்மை சட்டம் என்று குறிப்பிடப்படும் பிரிவு 9 - ற்கு பதில் பின்வரும் 
பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , 


“ 9. சாலை பாதுகாப்பு கமிஷனர் : - அரசிற்கு, இந்த சட்டத்தின் தேவைக்காக , அகில இந்திய 
சர்வீஸ்சில் இருந்து அரசு செயலாளரினுடையவோ இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆப் 
போலீஸிசினுடையவோ அல்லது முதன்மை காட்டிலாக்கா அதிகாரியினுடையவோ பதவிக்கு 
குறையாத ஒரு அதிகாரியை முழு நேர சாலை பாதுகாப்பு கமிஷனராக டெப்புடேஷன் சேவை 
நிபந்தனையில் நியமனம் செய்யலாம் ” . 


4. இரத்தாதலும் தவிர்த்தலும் . - (1) 2018 - ன் கேரள சாலை பாதுகாப்பு அதிகார குழும 
( திருத்த ) அவசரச்சட்டம் ( 2018 - ன் 5 ) இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 

( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டிருப்பினும் , மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின்படி 
திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச் சட்டத்தின்கீழ் செய்ததோ செய்ததாக கருதப்படுவதோஆன 
ஏதேனும் காரியமோ எடுத்ததோ எடுத்ததாக கருதப்படுவதோ ஆன நடவடிக்கையோ இந்த 
சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை சட்டத்தின்கீழ் செய்ததாகவோ எடுத்ததாகவோ 
கருதப்படவேண்டியதாகும் . 


12 


